© 


GOVERNMENT OF TAMIL NADU 

2021 


[ Regd . No. TNICCN / 467 / 2012-14 . 
[ R. Dis . No. 197/2009 . 
[ Price : Re . 0.80 Paise . 


OF 


TAMIL 


GOVERNMENT 


CHITEHTE 


TEEEE 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


TRUTH 


த 


ALONE 


TRIUMPHS 


EXTRAORDINARY 


PUBLISHED BY AUTHORITY 


No. 414 ] 


CHENNAI , MONDAY , SEPTEMBER 13 , 2021 
Aavani 28 , Pilava , Thiruvalluvar Aandu - 2052 


Part || -- Section 1 
Notifications or Orders of specific character or of particular interest to the 

public issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


AGRICULTURE AND FARMERS WELFARE DEPARTMENT 


AMENDMENT TO THE TAMIL NADU AGRICULTURAL PRODUCE MARKETING ( REGULATION ) ACT . 
[ G.O. Ms. No. 119 , Agriculture and Farmers Welfare ( AM3 ) , 13th September 2021 , 

ஆவணி 28 , பிலவ , திருவள்ளுவர் ஆண்டு -2052 . / 


No. II ( 1 ) / AGFW / 23 ( b ) / 2021 . 


In exercise of the powers conferred by Section 65 of the Tamil Nadu Agricultural Produce Marketing ( Regulation ) 
Act , 1987 ( Tamil Nadu Act 27 of 1989 ) , the Governor of Tamil Nadu hereby makes the following amendment to the Schedule 
of the said Act : 


AMENDMENT 


In the said Schedule , in column ( 2 ) , against the entry " IV . Fibres " , in column ( 1 ) thereof , for the entry " 1. Cotton 
( Kapas , lint , waste ) ” , the entry " 1. Cotton ( Kapas ) " shall be substituted . 


C. SAMAYAMOORTHY , 
Agricultural Production Commissioner and 

Secretary to Government . 


அறிவிக்கை 
1987 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு வேளாண் விளைபொருளைச் சந்தைப்படுத்துதல் முறைப்படுத்துதல் ) சட்டத்தின் ( தமிழ்நாடு சட்டம் 
27/1989 ) பிரிவு 65 - ல் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்படி சட்டத்தின் அட்டவணைக்கு 
பின்வரும் திருத்தத்தினை வெளியிடுகிறார் : 


திருத்தம் 
மேற்குறித்த அட்டவணையில் , கலம் 1 - ல் உள்ள " V. நூலிழைகள் ” என்ற பதிவுக்கெதிரே , கலம் 

( 2 ) -ல் , 
தற்போதுள்ள " 1. பருத்தி ( கபாஸ் , லின்ட் , கழிவு ) " என்ற பதிவிற்குப் பதிலாக " 1. பருத்தி ( கபாஸ் ) " என்ற பதிவு மாற்றீடு செய்யப்படுகிறது . 


சி . சமயமூர்த்தி , 
வேளாண்மை உற்பத்தி ஆணையர் மற்றும் செயலாளர் . 


|| -1 Ex . ( 414 ) 


PRINTED AND PUBLISHED BY THE COMMISSIONER OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


